நான்‌ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்‌? 


சகோ.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்கிறவனே 
பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பானேயல்லாமல்‌, என்னை நோக்கி: 
கர்த்தாவே! கர்த்தாவே! என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ 
பிரவேசிப்பதில்லை. அந்நாளில்‌ அநேகர்‌ என்னை நோக்கி: கர்த்தாவே! 
கர்த்தாவே!உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌ உரைத்தோம்‌ அல்லவா? 
உமது நாமத்தினாலே பிசாசுகளைத்‌ துரத்தினோம்‌ அல்லவா? உமது 
நாமத்தினாலே அநேக அற்புதங்களைச்‌ செய்தோம்‌ அல்லவா? 
என்பார்கள்‌. அப்பொழுது, நான்‌ ஒருக்காலும்‌ உங்களை அறியவில்லை, 
அக்கிரமச்‌ செய்கைக்காரரே, என்னைவிட்டு அகன்றுபோங்கள்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லுவேன்‌. மத்தேயு 7:21 - 23 


தேவனது சித்தத்தை நாம்‌ அறிந்து அதன்படி செயல்பட்டால்‌ மாத்திரமே இவ்வுலகில்‌ நாம்‌ 
வாழும்‌ நாட்களில்‌ அவரது மனவிருப்பத்தை நிறைவேற்றமுடியும்‌. தேவனது சித்தத்தை 
நாம்‌ உணர்ந்துகொள்ளாமல்‌, நமது மனதின்‌ விருப்பங்களையே நிநைவேற்றும்படியான 
ஓட்டம்‌ ஓடுவோமானால்‌, அது தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாயிருக்குமோ? அவரது 
இருதயத்திற்கு ஏற்றவர்களாய்‌ நாம்‌ மாறவேண்டுமென்றால்‌, அவரது இருதயத்தின்‌ ஆத்தும 
பாரம்‌ நம்மையும்‌ பற்றிப்‌ பிடிக்கவேண்டியது எத்தனை அவசியம்‌. அழியும்‌ 
ஆத்துமாக்களுக்காக கண்ணீர்விட்டு அழ மாத்திரமல்ல, அறிவிக்கவும்‌ நாம்‌ 
புறப்படவேண்டுமே. மேற்கண்ட வசனங்களில்‌ தேவன்‌ ஒரு தெளிவான சத்தியத்தை நாம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்று விரும்புகின்றார்‌. மேற்கண்ட வசனங்களில்‌ “அந்நாள்‌ 
என்று குறிப்பிடப்பட்டிருப்பதினால்‌, அது எந்த நாள்‌? என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே 
எழும்பலாம்‌. கடைசிக்காலத்தில்‌ நாம்‌ இருக்கின்றோம்‌ என்று உலகத்திலுள்ள அத்தனை 
பேரும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. கடைசி நாளிலே அறிவு பெருத்துப்போகும்‌ என்றும்‌ வேதம்‌ 
சொல்லுகின்றது. 


சில வருடங்களுக்கு முன்னதாக அமெரிக்காவிலே ஒரு பெண்‌ கர்ப்பவதியானாள்‌. 
தன்னுடைய குழந்தை எப்படி இருக்கின்றது என்பதை சோதித்துப்‌ பார்க்கும்படியாக அவள்‌ 
மருத்துவரிடத்திலே சென்றாள்‌. ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த அவளை மருத்துவர்கள்‌ 
பரிசோதனை செய்து பார்த்த்துவிட்டு, கருவிலே இருக்கும்‌ குழந்தையின்‌ இருதயத்திலே 
ஒரு துவாரம்‌ இருக்கின்றது என்று சொன்னனர்‌. இதைக்‌ கேட்டதும்‌ அந்த தாயானவள்‌ 
புலம்பினாள்‌. அவளது புலம்பலைக்‌ கண்ட மருத்துவர்‌, நீங்கள்‌ கவலைப்படவேண்டிய 
அவசியமில்லை, அறுவை சிகிச்சை செய்யாமலேயே அந்த குழந்தையின்‌ 
இருதயத்திலுள்ள ஓட்டையை அடைத்துவிடலாம்‌ என்று சொன்னார்‌. சிகிச்சை முடிந்தபின்பு 
குழந்தை நன்றாக ஆரோக்கியமுடன்‌ பிறந்தது. இது மருத்துவத்துவத்‌ துறையின்‌ 
எத்தனை பெரிய வளர்ச்சி! 


பூர்வகாலங்களில்‌ பங்குபங்காகவும்‌ வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்ப்‌ பிதாக்களுக்குத்‌ திருவுளம்‌ பற்றின தேவன்‌, இந்தக்‌ கடைசி 
நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌. இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, இவரைக்கொண்டு 
உலகங்களை உண்டாக்கினார்‌. எபிரேயர்‌ 1:1-2 


அன்றியும்‌, ஒரேதரம்‌ மரிப்பதும்‌, பின்பு நியாயத்தீர்ப்படைவதும்‌, 
மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே, 


ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில்‌ மனிதனாகப்‌ பிறந்தபோதே கடைசி 
காலம்‌ ஆரம்பித்துவிட்டது என்பதை வேதம்‌ தெளிவாகக்‌ கூறுகின்றது. நாம்‌ இன்று 
கடைசி நாளில்‌ கடைசி மணித்துளிகள்‌ வாழ்ந்துகொண்டிருக்கின்றோம்‌. மனிதன்‌ மறுபடியும்‌ 
மறுபடியும்‌ பிறக்கும்படிக்கு உண்டாக்கப்பட்டவன்‌ அல்ல, ஒரே ஒரு தரம்‌ பிறந்து இந்த 
பூமியில்‌ வாழ்ந்து பின்பு மனிதன்‌ நியாயத்தீர்ப்பிலே நியாயாதிபதியாகிய இயேசு 
கிறிஸ்துவுக்கு முன்னதாக நிற்கவேண்டும்‌ என்பதை வேதம்‌ ஆணித்தரமாக வலியுறுத்திக்‌ 
கூறுகின்றது. அந்த நாளில்‌ என்ன நடக்கும்‌ என்பதையே நாம்‌ மத்தேயு எழுதின 
சுவிசேஷத்தில்‌ வாசிக்கின்றோம்‌. ஒருவன்‌ ஜலத்தினாலும்‌ ஆவியினாலும்‌ பிறவாவிட்டால்‌ 
தேவனுடைய இராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கமாட்டான்‌ என்ற வசனங்களை நாம்‌ நன்றாக 
அறிந்திருக்கின்றோம்‌. அதைப்போலவே இயேசு “என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி 
செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பானேயல்லாமல்‌ என்னை நோக்கி: 
கர்த்தாவே! கர்த்தாவே! என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை”” என்றும்‌ 
சொல்லுகின்றார்‌. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பதற்கு வேறு பாதைகள்‌ இல்லை. 


ஏன்‌ எங்களை அகன்றுபோகவேண்டும்‌ என்று சொல்லுகிறீர்‌, உமது நாமத்தின்‌ 
அதிகாரத்தை, வல்லமையை நாங்கள்‌ உ பயோகித்திருக்கின்றோமே, “உமது 
நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌ உஸத்தோம்‌ அல்லவா? உமது நாமத்தினாலே 
பிசாசுகளைத்‌ துரத்தினோம்‌ அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களைச்‌ 
செய்தோம்‌ அல்லவா?” என்று அவர்கள்‌ சொல்லும்போது, இயேசு சொன்ன வார்த்தை 
என்ன “நான்‌ ஒருக்காலும்‌ உங்களை அறியவில்லை, அக்கிரமச்‌ செய்கைக்காரரே, 
என்னைவிட்டு அகன்றுபோங்கள்‌'” என்பதே. தீர்கதரிசனம்‌ சொல்லுகின்ற ஊழியர்களை 
தேவன்‌ அக்கிரமக்காரர்கள்‌ என்று சொல்லுகிறாரோ? இல்லை. அற்புதங்களை நான்‌ 
நம்புகிறேன்‌, அற்புதங்களை நான்‌ கண்கூடாகக்‌ கண்டிருக்கிறேன்‌, அற்புதங்களை நான்‌ 
அனுபவித்திருக்கின்றேன்‌ அநேக அற்புதங்களை எனது வாழ்க்கையில்‌ நான்‌ 
கண்டிருக்கிறேன்‌. பரிசுத்த ஆவியினால்‌ அருளப்படுகின்ற தீர்கதரிசன வரத்தையோ 
அல்லது பிசாசுகளைத்‌ துரத்தும்படி கொடுக்கப்படுகின்ற அதிகாரத்தையோ நான்‌ குறைத்து 
மதிப்பிடவில்லை, ஆனால்‌, நாம்‌ கர்த்தருடைய வல்லமையை உபயோகப்படூத்துகிறவனாக 
இருந்தாலும்‌, கர்த்தருடைய நாமத்தைச்‌ சொல்லி கூப்பிடுகிறவனாயிருந்தாலும்‌, 
ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தும்‌ அதன்படி நாம்‌ செய்யாமலிருந்தால்‌ அந்த நாளில்‌ 
நாம்‌ கைவிடப்படுவோம்‌. 


எலிலாவுற்றிலம்‌ ஸ்தோத்திரம்‌ செய்வது 
தேவனது சித்தம்‌ 


எல்லாவற்றிலேயும்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்யுங்கள்‌. அப்படிச்‌ செய்வதே 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ உங்களைக்‌ குறித்துத்‌ தேவனுடைய 
சித்தமாயிருக்கிறது. 1தெச 5:18 


எல்லாவற்றிலும்‌ நாம்‌ ஸ்தோத்திரம்‌ செய்யவேண்டும்‌ என்பது தேவனுடைய 
சித்தமாயிருக்கின்றது. நம்முடைய வீட்டில்‌ இரண்டு பிள்ளைகள்‌ இருந்தால்‌, ஒரு 
பிள்ளையினுடைய கண்‌ அப்பா வந்துவிட்டார்கள்‌ என்று அப்பாவின்‌ மேல்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌, மற்ற பிள்ளையினுடைய கண்ணோ அப்பாவின்‌ கையில்‌ என்ன இருக்கின்றது 
என்று அதன்‌ மேலேயே காணப்படும்‌. ஒரு பிள்ளைக்கு அப்பா வேண்டும்‌ மற்ற 
பிள்ளைக்கு அப்பாவின்‌ கையிலுள்ள பையில்‌ என்ன இருக்கின்றது என்பதுதான்‌ 
முக்கியமாயிருக்கும்‌. வாழ்விலும்‌, தாழ்விலும்‌, நெருக்கங்களிலும்‌, கஷ்டங்களிலும்‌, 


பாடூகளிலும்‌ எல்லா நிலையிலும்‌ நாம்‌ தேவனை ஸ்தோத்தரிப்பவர்களாகக்‌ 
காணப்படவேண்டும்‌. 


ஊழியர்களை பயிற்றுவிப்பதற்காக பயிற்சி நிலையம்‌ ஒன்றை நாங்கள்‌ நடத்துகின்றோம்‌. 
அந்த பயிற்சி நிலையத்தில்‌ துப்பாக்கி ஏந்தியவர்கள்‌, நக்ஸலைட்டூகளாக இருந்தவர்கள்‌ 
இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஊழிய அழைப்பு பெற்ற ஆறுபேர்‌ 
பயிற்சி பெற்றார்கள்‌. இந்த ஆறுபேரும்‌ பக்கத்திலுள்ள நேபாள்‌ க்குச்‌ சென்று 
சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சுவிசேஷப்‌ புத்தகங்களோடு சைக்கிளில்‌ 
அனுப்பிவைக்கப்பட்டனர்‌. ராமனுக்கும்‌ சீதைக்கும்‌ அங்கேதான்‌ திருமணம்‌ நடைபெற்றது 
என்று நம்பப்படும்‌ ஜனக்பூர்‌ என்ற பட்டணத்திற்கு இவர்கள்‌ சென்றார்கள்‌. இவர்கள்‌ சென்ற 
அன்று அங்கு போலீஸ்‌ மேளா ஒன்று நடைபெற்றுக்கொண்டிருந்தது. இவர்கள்‌ தெருவில்‌ 
நின்றுகொண்டு பாடல்களைப்‌ பாட ஆரம்பித்தார்கள்‌. அப்போது அந்த வழியாக வந்த 
காவல்துறை உயர்‌அதிகாரி இவர்களை காவல்‌ நிலையத்திற்கு கொண்டுவாருங்கள்‌ என்று 
சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்‌. இவர்களை காவல்‌ நிலையத்திற்கு கொண்டு சென்றார்கள்‌. 
அவர்களிடம்‌ “நீங்கள்‌ யார்‌? என்று கேட்டார்கள்‌. இவர்கள்‌ நாங்கள்‌ ஆண்டவருக்கு 
ஸ்தானாதிபதிகள்‌' என்று சொன்னார்கள்‌. இங்கே ஏன்‌ வந்தீர்கள்‌? என்று அவர்கள்‌ 
கேட்டபோது, உங்களது நாட்டில்‌ இருக்கின்ற பாவக்‌ கறைகளைப்‌ போக்குவதற்கு இயேசு 
ஒருவரால்‌ மாத்திரமே முடியும்‌ என்ற பிரசங்கிக்கத்‌ தொடங்கிவிட்டனர்‌. இடையில்‌ 
காவல்துறை உயர்‌ அதிகாரி எந்த இயேசுவைக்‌ குறித்து பேசுகிறீர்கள்‌ என்று 
கேட்டபோது, அவர்கள்‌ 'ஐயா நாங்கள்‌ சொல்வது உங்களுக்கு விளங்கவேண்டுமென்றால்‌, 
இவைகளை நீங்கள்‌ எழுதிக்கொள்ளுங்கள்‌' என்று சொன்னனர்‌. இவர்கள்‌ பயின்ற 
அத்தனையையும்‌ சொல்லச்‌ சொல்ல அவர்கள்‌ எழுதிக்கொண்டேயிருந்தனர்‌. கோபமடைந்த 
காவல்துறை உயர்‌ அதிகாரி இவர்களை ஜெயிலில்‌ போட்டுவிட்டார்‌. ஜெயிலில்‌ 
போடப்பட்ட அவர்கள்‌ பாடத்‌ தொடங்கினர்‌. இரவு முழுவதும்‌ பாடிக்கொண்டேயிருந்தனர்‌. 
அங்கேயிருந்த காவலர்களையும்‌ அப்பாடல்‌ தொட்டது. காலை நான்கு மணிக்கு உயர்‌ 
அதிகாரி வந்து அவர்களை விடூவித்துவிட்டார்‌. 


ஒரு நாளில்‌ காவல்‌ நிலையம்‌ ஒன்றின்‌ முன்னதாக சகோதரர்களுன்‌ நின்று சுவிசேஷத்தை 
பிரசங்கித்துக்கொண்டிருந்தேன்‌. உள்ளேயிருந்த கால்துறை கண்காணிப்பாளர்‌ என்னை 
கூப்பிட்டு “என்ன செய்கிறாய்‌? என்று கேட்டார்‌. இந்த கைப்பிரதியை கொடுக்கின்றோம்‌ 
என்று சொன்னேன்‌. அப்போது அவர்‌ ஒன்றை என்னிடத்திலிருந்து வாங்கி சத்தமாக 
வாசித்தார்‌, அதை அங்கு நின்ற காவல்காரர்கள்‌ அனைவரும்‌ கேட்டனர்‌. முதலில்‌ 
கோபமடைந்த அவர்‌ நாங்கள்‌ பயப்படாமல்‌ சந்தோஷமாயிருப்பதைக்‌ கண்டு இறுதியில்‌ 
பாதுகாப்பிற்காக எங்களுடன்‌ காவல்காரர்களை அனுப்பினார்‌, பாதுகாப்புடன்‌ 
சுவிசேஷத்தை அறிவித்தோம்‌. எல்லா நிலையிலும்‌ நாம்‌ துதிக்கக்‌ கற்றுக்கொண்டால்‌ 
அதைப்போல ஒரு சந்தோஷம்‌ இந்த பூமியில்‌ இல்லை. 


பரிசுத்தமுள்ளவர்களாகவேண்டுமென்பதே 
தேவனுடைய சித்தம்‌ 


நீங்கள்‌ பரிசுத்‌ ள்ளவர்களாகவேண்டுமென்பட தேவனுடைய 
சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி, நீங்கள்‌ வேசிமார்க்கத்துக்கு விலகியிருந்து, 
தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப்போல்‌ மோக இச்சைக்குட்படாமல 
உங்களில்‌ அவனவன்‌ தன்தன்‌ சரீர பாண்டத்தைப்‌ பரிசுத்தமாயும்‌ 
கனமாயும்‌ ஆண்டுகொள்ளும்படி அறிந்து: இந்த விஷயத்தில்‌ ஒருவனும்‌ 
மீறாமலும்‌ தன்‌ சகோதரனை வஞ்சியாமலும்‌ இருக்கவேண்டும்‌. முன்னமே 
நாங்கள்‌ உங்களுக்குச்‌ சொல்லி, சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட 
விஷயங்களெல்லாவற்றையுங்குறித்துக்‌ கர்த்தர்‌ நீதியைச்‌ 


சரிக்கட்டுகிறவராயிருக்கிறார்‌. தேவன்‌ நம்மை அசுத்தத்திற்கல்ல 
பரிசுத்தத்திற்ேகே அழைத்திருக்கிறார்‌. ஆகையால்‌ அசட்டைபண்ணுகிறவன்‌ 
மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தஆவியை நமக்குத்‌ 
தந்தருளினதேவனையே அசட்டைபண்ணுகிறான்‌. 1தெச 4:3-8 


சத்துருவாகிய சாத்தானானவன்‌ இந்த கடைசி நாட்களிலே விபச்சாரத்தின்‌ ஆவியை 
அதிகமாக அவிழ்துவிட்டிருக்கின்றான்‌. நிர்வாணமாய்‌ திரிகிறவர்கள்‌ தங்களை 
மேன்மைபாராட்டூம்‌ அளவிற்கு நாடூகள்‌ மாறிவருகின்றன. பல நாடூகளில்‌ விபச்சாரம்‌ 
என்னும்‌ பாவத்தை மனிதன்‌ தாராளமாய்ச்‌ செய்ய ஆரம்பித்துவிட்டான்‌. அமெரிக்காவில்‌ 14 
வயதிற்குட்பட்ட பெண்‌ பிள்ளைகளினிடத்தில்‌ ஒரு சர்வே எடுத்தபோது, 55 சதவீதம்‌ 
பிள்ளைகள்‌ யாருடனோ சேர்ந்து கர்ப்பவதியாகி கருவைக்‌ கலைத்தவாகள்‌. 
இந்தியாவிலும்‌, தேவனை அறிந்திருக்கின்றோம்‌ என்று சொல்லுகின்ற மக்கள்‌ மத்தியிலும்‌ 
இந்த பாவம்‌ பெருகத்‌ தொடங்கிவிட்டது. தேவன்‌ உங்களையும்‌ என்னையும்‌ 
பரிசுத்தத்திற்கென்றோ அழைத்திருக்கிறார்‌. இதுவே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. 
பரிசுத்தமில்லாமல்‌ ஊழியம்‌ செய்யும்‌ எத்தனை பெரிய ஊழியக்காரர்களாயிருந்தாலும்‌ 
அவர்‌ தேவனைத்‌ தரிசிக்க முடியாது. தனக்கு பரிசுத்த ஆவியைத்‌ தந்தவரை அசட்டை 
பண்ணுகிறவன்‌ தேவனை அசட்டை பண்ணுகிறான்‌. தாவீது அவரது இருதயத்திற்கு ஏற்ற 
மனிதன்தான்‌, ஆனால்‌ அவன்‌ ஒரு நாளிலே விபச்சாரத்திலே விழுந்தான்‌. அவன்‌ மன்னிப்பு 
கேட்டது உண்மைதான்‌, ஆனாலும்‌, அவனது குழந்தையை தேவன்‌ அடித்தார்‌. 
உபவாசித்தான்‌, ஜெபித்தான்‌, தன்னைத்‌ தாழ்த்தினான்‌, எண்ணெய்‌ பூசாமல்‌ இருந்தான்‌ 
ஆனாலும்‌ ஆண்டவரால்‌ அவனது ஜெபத்தைக்‌ கேட்கமுடியவில்லை, ஏனென்றால்‌ அவனது 
பரிசுத்தத்திற்கு பாதகம்‌ வந்துவிட்டது. 


அப்சலோமின்‌ தங்கையாகிய தாமாரை தாவீதின்‌ மற்றுமொரு குமாரம்‌ கற்பழித்தான்‌. 
இதனிமித்தம்‌ அப்சலோம்‌ தாயை கொலை செய்தான்‌. குடும்பத்திலே கொலை, கற்பழிப்பு 
நடந்ததின்‌ காரணம்‌ தேவ ஆவியைப்‌ பெற்றிருந்த மனிதன்‌ விழுந்துபோனதே. மோசேயும்‌ 
ஆரோனும்‌ தேவனை பரிசுத்தம்‌ பண்ணவில்லை என்று சொல்லி அவர்களை தேவன்‌ 
கானானுக்குள்‌ அனுமதிக்கவில்லை. ஆனால்‌, இன்றைய நாட்களில்‌ தேவன்‌ கிருபைக்கு 
மேல்‌ கிருபைகளை நம்மேல்‌ பொழிந்தருளுகிறபடியினால்‌ நாம்‌ அதை 
விருதாவாக்கிவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாகக்‌ காணப்படவேண்டும்‌. 


எல்லா மனுஷரும்‌ இட்சிக்கப்படுவது 
தேவனது சித்தம்‌ 


எல்லா மனுஷரும்‌ இரட்சிக்கப்படவும்‌, சத்தியத்தை அறிகிற அறிவை 
அடையவும்‌, அவர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 1தீமோ 2:4 


எல்லாவற்றைக்காட்டிலும்‌ சிகரமாய்க்‌ காணப்படுவது இதுவே. பீஹாரில்‌ தீவிரவாதிகளின்‌ 
தலைவனாக இருந்து இருபத்தாறு பேரைக்‌ கொலை செய்த ஒரு மனிதன்‌ இயேசுவை 
ஏற்றுக்கொண்டு, இரட்சிக்கப்பட்டான்‌. இந்த மனிதன்‌ மலையின்மேல்‌ இருந்துவந்தான்‌. 
அவனைச்‌ சுற்றிலும்‌ மூன்று வட்டங்களில்‌ துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள்‌ இருந்தனர்‌. 
அவனை ஜெம்ஸ்‌ ஊழியர்கள்‌ சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்தபோது, அதனை 
ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டான்‌, ஞானஸ்நானமும்‌ பெற்றான்‌. நான்‌ அவனைச்‌ 
சந்தித்தபோது 'நீ தீவிரவாதியாக மாறியதற்குக்‌ காரணம்‌ என்ன? இயேசு கிறிஸ்துவை 
ஏற்றுக்கொண்டதற்குக்‌ காரணம்‌ என்ன? நீ எனக்கு ஏதாகிலும்‌ சொல்ல விரும்புகிறாயா? 
என்ற மூன்று கேள்விகளை அவனிடத்தில்‌ கேட்டேன்‌. அதற்கு அவன்‌ “ஆறு வயது முதல்‌ 
எனது தாய்‌ என்னை ஒவ்வொரு கோவில்களுக்கும்‌ எடுத்துச்‌ சென்றாள்‌. நான்‌ 


கோவில்களுக்குப்‌ போகும்போது அங்குள்ள எல்லாவற்றையும்‌ உற்றுப்‌ பார்ப்பேன்‌. எல்லா 
கோவில்களிலும்‌ எல்லா சாமிகளும்‌ கையில்‌ கத்தி, அறிவாள்‌, கோடரி என்று 
எதையாவது வைத்திருந்தன. அதைப்‌ பார்ர்க்கப்‌ பார்க்க சிறுவயதிலேயே ஆயுதம்‌ 
ஏந்தியவன்தான்‌ தெய்வமாகமுடியும்‌ என்ற எண்ணம்‌ என்னில்‌ உருவாகியது. இதுவே 
என்னை நக்ஸலைட்டாக மாற்றிவிட்டது. என்னுடைய வாழ்வில்‌ முதன்‌ முறையாக ஆயுதம்‌ 
ஏந்தாமல்‌, ஆணிகளால்‌ அடிக்கப்பட்ட ஆண்டவரை இப்போதுதான்‌ ஊழியர்கள்‌ மூலமாகக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌ என்றான்‌. தெய்வம்‌ என்றால்‌ இதுதான்‌ என்பதை உணர்ந்தேன்‌, 
சுவிசேஷத்தை வாசித்தேன்‌, மனந்திரும்பினேன்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றேன்‌ என்று 
சொன்னான்‌. எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாய்‌? என்று நான்‌ கேட்டபோது. 
நீங்கள்தான்‌ என்னை தீவிரவாதியாக மாற்றியது, நான்‌ இருபத்தாறு பேரைக்‌ கொலை 
செய்ததற்குக்‌ காரணம்‌ நீங்கள்தான்‌ என்று சற்று கோபமாகச்‌ சொன்னான்‌. இத்தனை 
வருடமாக அந்த அன்பு தெய்வத்தை நீங்கள்‌ ஏன்‌ அறிவிக்கவில்லை? என்று சொன்னான்‌. 


இந்த ராஜ்யத்தின்‌ சுவிசேஷம்‌ உலகத்தின்‌ எல்லைகளைங்கும்‌ பிரசங்கிக்கப்படாமல்‌ 
முடிவு வராதே. அதற்காக நாம்‌ செய்வது என்ன? எல்லா காரியத்திலும்‌ நான்‌ துதித்து 
தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன்‌ என்றும்‌ தேவனுக்குள்‌ பரிசுத்தமாக வாழ்ந்து தேவ 
சித்தத்தை நிறைவேற்றுவேன்‌ என்று நாம்‌ ஒருவேளை தீர்மாணங்களை எடுத்திருக்கலாம்‌. 
ஆனால்‌, ஆண்டவரின்‌ இந்த சுவிசேஷத்தை எல்லா மனிதர்களுக்கும்‌ அறிவிப்பதற்கு நாம்‌ 
செய்யப்போவது என்ன? 


நான்‌ என்‌ உள்ளத்துக்கும்‌ என்‌ சித்தத்துக்கும்‌ ஏற்றபடி செய்யத்தக்க 
உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்பப்பண்ணி, அவனுக்கு நிலையான 
வீட்டைக்‌ கட்டுவேன்‌. அவன்‌ என்னால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்டவனுக்கு 
முன்பாகச்‌ சகல நாளும்‌ நடந்துகொள்ளுவான்‌. [சாமு 2:35 


பின்பு அவர்‌ அவனைத்‌ தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக 
ஏற்படுத்தி, ஈசாயின்‌ குமாரனாகிய தாவீதை என்‌ இருதயத்துக்கு 
ஏற்றவனாகக்‌ கண்டேன்‌. எனக்குச்‌ சித்தமானவைகளையெல்லாம்‌ அவன்‌ 
செய்வான்‌ என்று அவனைக்குறித்துச்‌ சாட்சியுங்‌ கொடுத்தார்‌. அப்‌ 13:22 


ஏலி ஆசாரியனாயிருந்தபோது, அவனுக்கு ஓப்னி, பினெகாஸ்‌ என்ற இரண்டு குமாரர்கள்‌ 
இருந்தனர்‌. அங்கே பலிகள்‌ ஏறெடுக்கப்பட்டது, அங்கே ஜெபங்கள்‌ ஏறெடுக்கப்பட்டன 
எனவேதான்‌ அன்னாளும்‌ அங்கே சென்று ஜெபித்தாள்‌. ஆனால்‌, அங்கே ஆசாரியனுக்கு 
காணிக்கைதான்‌ குறியாயிருந்தது. வலுக்கட்டாயமாக கொடு கொடு என்று 
வாங்கிக்கொள்வார்கள்‌. அங்கே விபச்சாரமும்‌ நடைபெற்றது. இதைக்‌ கண்ட தேவன்‌ “என்‌ 
உள்ளத்துக்கும்‌ என்‌ சித்தத்துக்கும்‌ ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு 
ஆசாரியனை எழும்பப்பண்ணுவேன்‌'' என்று கதறுகிறார்‌. தேவன்‌ ஏன்‌ ஏலியின்‌ வம்சத்தைத்‌ 
தள்ளிவிட்டார்‌. ஆசாரிய வம்சத்தில்‌ வந்த ஏலியை அவர்‌ தள்ளி எப்ராயீம்‌ 
வம்சத்தானாகிய சாமுவேலைத்‌ தமக்கு ஆசாரியனாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 


இஸ்ரவேல்‌ மக்களின்‌ முதலாவது அரசன்‌, தேவன்‌ தான்‌ விரும்பாதபோதிலும்‌ அவனை 
அவர்களுக்கு ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணினார்‌. ஆனால்‌, தேவ சித்தம்‌ செய்வதற்குத்‌ 
தன்னை ஓப்புக்கொடுக்காத சவுலை தேவன்‌ தள்ளி தேவன்‌ தாவீதை தெரிந்துகொண்டார்‌. 
தேவனுடைய ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றிருக்கின்ற நாம்‌ இந்த உலகம்‌ சுவிசேஷத்தை 
அறிந்துகொள்வதற்காகச்‌ செய்வது என்ன? இயேசுவின்‌ சுவிசேஷத்தை அறிவிக்க ஒருவர்‌ 
கூட இல்லாத இடங்கள்‌ கிராமங்கள்‌ இந்திய தேசத்தில்‌ எத்தனை உண்டு. ஒரு 
தாலந்தை பெற்றவன்‌, தான்‌ பெற்றதைப்‌ பத்திரமாகக்‌ கொண்டுவந்து கொடுத்ததுபோல, 
நாமும்‌ மற்ற ஆத்துமாக்களைக்‌ குறித்த கரிசனையில்லாமல்‌, தேவனிடத்தில்‌ ஆண்டவரே 


எனது வாழ்க்கையை கறைபடாமல்‌ கொண்டுூவந்திருக்கின்றேன்‌ என்று சொன்னால்‌, 
தேவனோ நம்மை பொல்லாத ஊழியக்காரனே என்று அழைத்து அழுகையும்‌ 
பற்கடிப்புமுள்ள இடத்திற்குத்‌ தள்ளிவிடலாம்‌. 


கர்த்தாவே சொல்லும்‌ அடியேன்‌ கேட்கிறேன்‌' என்ற சாமுவேலைப்போல, “ஆண்டவரே 
நான்‌ என்ன செய்யச்‌ சித்தமாயிருக்கிறீர்‌' என்று கேட்ட சவுலைப்போல நாமும்‌ தேவனது 
சித்தம்‌ செய்வோமென்றால்‌ பரலோகில்‌ பிரவேசிக்கமுடியும்‌. அற்புதங்களையும்‌, 
அதிசயங்களையும்‌ செய்தாலும்‌ ஆண்டவரின்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத 
இடங்களுக்கு அறிவிக்க உதவி செய்யாத எவரும்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்க முடியாது. 
அறியப்படாத இடங்களில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்படவேண்டுமே என்ற பாரம்‌ இல்லாதவன்‌, 
எல்லா மனிதர்களும்‌ சத்தியத்தை அறியவேண்டுமே என்ற துடிப்பில்லாதவன்‌ 
அற்புதங்களை நடப்பித்தாலும்‌, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும்‌ பரலோகத்தல்‌ 
அவனுக்கு இடமில்லை. என்‌ சம்பத்தைச்‌ சேர்க்கும்‌ நாளிலே அவர்கள்‌ 
என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஒரு 
மனுஷன்‌ தனக்கு ஊழியஞ்‌ செய்கிற தன்னுடைய குமாரனைக்‌ கடாட்சிக்கிறதுபோல நான்‌ 
அவர்களைக்‌ கடாட்சிப்பேன்‌. அப்பொழுது நீங்கள்‌ நீதிமானுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌, 
தேவனுக்கு ஊழியஞ்‌ செய்கிறவனுக்கும்‌ அவருக்கு ஊழியஞ்செய்யாதவனுக்கும்‌ இருக்கிற 
வித்தியாசத்தைத்‌ திரும்பவும்‌ காண்பீர்கள்‌ (மல்கியா 3:17,18) என்றே தேவன்‌ 
சொல்லுகின்றார்‌. நாம்‌ வாழும்‌ இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்துவோம்‌, தேவனது ராஜ்யத்தின்‌ சுதந்திரவாளிகளாக மாறுவோம்‌. 


